









































மூன்று கேள்விகள்‌. 1] 


"நாட்டில்‌ இருந்த-அறிஞர்‌ ஒருவரும்‌ அவற்நிற்கு விடை 


காண முடியவில்லை. எனவே அச்‌ செல்வர்‌ வருத்தத்‌ 
துடன்‌ தன்‌ மனைவி மக்களிடம்‌ விடைபெற்றுக்‌ குறித்த 
தவணை முடியுமுன்‌ அரசணைக்‌ காணச்‌ சென்றார்‌. செல்‌ 


டலும்‌ வழியில்‌ அவருடைய பண்ணையில்‌ வேலை செய்யும்‌ 


பணியாள்‌ ஓருவன்‌ அவருக்கு எதிர்ப்பட்டான்‌. முகம்‌ 
பொலிவிழந்து, தலைசாய்ந்து, வருத்த மிகுதியுடன்‌ 
இருந்த அவரைக்‌ கண்டதும்‌ அவன்‌ வணங்கி, 
“டுபெரியோரே, தாங்கள்‌ ஏன்‌ இன்று வாட்டமுற்று இருக்‌ 
கின்றிர்‌? தங்களை இந்த: நிலையில்‌ நான்‌ ஓரு போதும்‌ 
கண்டதில்லையே. தங்களுக்கு யாதுற்றது?'' என்று 
வினவினான்‌. 


அதற்கு அப்பெரியார்‌, “நான்‌ ஒரு சிறு சோதனை 

யில்‌ வெற்றி பெற இயலாது வருந்துகிறேன்‌. என்‌ 
உயிர்‌ இன்னும்‌ சில மணி நேரத்தில்‌ நீங்கவிருக்கிறது,' 
என்று விடை பகர்ந்தார்‌. “ஆ [ அத்துணைப்‌ பேராபத்‌ 
திலா தாங்கள்‌ அகப்பட்டுக்‌ கொண்டிருக்கிறீர்கள்‌? அது 
எங்ஙனம்‌ நேர்ந்தது என எனக்கு விரிவாக உரைப்பீரா 
யின்‌, என்னால்‌ கூடுமாயின்‌ தங்களைக்‌ காப்பாற்றுவேன்‌! 
ல்லையானால்‌ தங்களுக்காக நானே சாவேன்‌''. என்று 
அப்பணியாள்‌ பரிவுடன்‌ உரைத்தான்‌. உடனே பெரியார்‌ : 
நிகழ்ந்ததெல்லாம்‌ கூறி, “நீ வருந்தற்க. விதிப்படி எல்‌ 
லாம்‌ நிகழும்‌. நீங்கவிருக்கும்‌ உயிரை யார்தான்‌ தடுக்க 
வல்லார்‌?”” என்று ஆறுதல்‌ மொழி புகன்றார்‌. எனினும்‌. 
அப்பணியாள்‌, பெரியாரே. நான்‌ எங்ஙனமேனும்‌ தங்‌ 
களைக்‌ காப்பாற்ற இயலுமென்று ௧௫௬ துகிறேன்‌. எனக்கு 
ஒரு வாய்ப்பு அளியுங்கள்‌. தங்கள்‌ உடையையும்‌ பரியை 
யும்‌ எனக்குக்‌ சற்றே கொடுத்துதவினால்‌, யான்‌ 
தங்களைப்‌ போல உடையணிந்து தங்கள்‌ பரிமேல்‌ ஏ றி 


வ கா-2 





மூன்று கேள்விகள்‌ 2. 
தயங்கி நின்றான்‌. அதைக்கண்ட பணியாள்‌, “அரசே, 
ஏன்‌ தயங்குகிறீர்கள்‌? என்‌ விடைகள்‌ தவரு? நான்‌ 
சோதனையில்‌ தோற்றுவிட்டேனா?'' என்று கேட்கவும்‌, 
அரசன்‌ வெட்கித்‌ தலைகுனிந்து நின்றான்‌. 


பிறகு பணியாள்‌, “அரசே, தங்களது நெறியற்ற 
செயலை உணர்ந்து இனியேனும்‌ திருந்துங்கள்‌. யான்‌ 
தங்கள்‌ பகைவஞகைத்‌ தங்களால்‌ கருதப்படும்‌ செல்வர்‌ 
அல்லன்‌; ஓர்‌ ஏழைப்‌ பணியாள்‌ தான்‌. அச்செல்வா எல்‌ 
லாரிடத்தும்‌ கொண்டிருக்கும்‌ பேரன்பையும்‌ அவரது 
பெருங்‌ குணத்தையும்‌ அறியாது தாங்கள்‌ அவர்மீது 
நீதியின்றிக்‌ குற்றம்‌ சாட்டினீர்கள்‌. அவரை இனி 
யேனும்‌ பகைவராகக்‌ கருதாது, தங்கள்‌ நண்பராகக்‌ 
கொண்டு வாழ்வதுதான்‌ தங்களுக்கு உறுதி பயக்கும்‌. 
இதுவே எனது வேண்டுகோள்‌, என்றான்‌. 


அரசன்‌ தன்‌ தவறினை உணர்ந்து, “அறிவிற்சிறந்த 
அவரைச்‌ சோதிக்க எண்ணிய நான்‌ அவமானமடைந்‌ 
தேன்‌. என்‌ கேள்விகளுக்கு ஒருவராலும்‌ தக்க விடை 
யளிக்கமுடியாது என்று கருதியே என்‌ செருக்கடங்கிற்று. 
“ழில கற்றார்‌ கண்ணும்‌ உளவாம்‌ பல கற்ரறுர்க்கு 
அச்சாணி யன்ன தோர்சொல்‌.'” என்னும்‌ உண்மையை 
நான்‌ இன்றே அறிந்தேன்‌. உன்‌ வேண்டுகோளின்‌ 
படி ௮ச்‌ செல்வரை இன்று முதல்‌ என்‌ நன்பராகக்‌ 
கொள்வேன்‌. உன்‌ சாதுரியத்திற்கும்‌ துணிவிற்கும்‌ 
பரிசாக உனக்கு ஓராயிரம்‌ பொன்னை யளிக்கின்றேன்‌; 
பெற்றுக்கொள்க,' 'என்று கூறினான்‌;பின்னர்‌ அவனுக்குத்‌ 
தக்க சிறப்புக்கள்‌ செய்து அனுப்பினான்‌, 











மகா வித்துவான்‌ மீனட்சிசுத்தரம்‌ பிள்ஸ்‌ன 17 


யிலேயே, தம்‌ மகனுக்குக்‌ கல்வி பயிற்றுவித்தார்‌. “மக 
னறிவு தந்‌ைத யறிவு:' என்பதற்கேற்ப, மீனாட்சிசுந்தரம்‌ 
பிள்ளை இளமையிலேயே தம்‌ தந்தையைப்‌ போலச்‌ 
சிறந்த கல்வியறிவும்‌ கூர்ந்த மதியும்‌ உடையவராக விளங 
கினார்‌. அவரது சிறப்பு நோக்கி அவரேபள்ளியில்‌ சட்‌. 
டாம்‌ பிள்ளையாக அமர்த்தப்பட்டார்‌. சிறு வயதிலேயே 
செய்யுளியற்றும்‌ திறனும்‌ அவருக்குச்‌ செவ்வனே வாய்த்‌ 
தது. அவரது செம்பாகமான செய்யுட்களைக்‌ கேட்டுக்‌ 
கற்றோர்கள்‌ களிப்பெய்தினர்‌. இளமையில்‌ அவர்‌ பாடிய 
பாடல்களுக்குப்‌ பலர்‌ மனமுவந்து பாராட்டுகளும்‌ பரிசு 
களும்‌ அளித்தனர்‌. 


பிள்ளையவர்களது பதினை ந்தாம்‌ வயதில்‌ தந்தையா£ 
மண்ணுலக வாழ்வை நீத்தார்‌. ஆதலால்‌ அவர்‌ திரிசிர 
புரம்‌ சென்று குடியேறினார்‌. அங்கே அவருக்குப்‌ பல 
பெரும்‌ புலவர்களது பழக்கம்‌ உண்டாயிற்று. பெருஞ்‌ 
செல்வர்‌ சிலர்‌ அவருக்கு வேண்டிய பொருளுதவி புரிந்து 
புரந்து வந்தனர்‌. அங்கு வேலாயுத முனிவர்‌ என்னும்‌ 
பெரியாரிடம்‌ அவர்‌ முறையாக நாடோறும்‌ இலக்கிய 
இலக்கணப்‌ பாடங்கக£க்‌ கேட்டு வந்தார்‌. எழுத்து 
சொல்‌, பொருள்‌, யாப்பு, அணி என்னும்‌ ஐந்திலக்கியங்‌ 
களையும்‌ ஐயந்திரிபறக்‌ கற்ற பின்னர்‌ அவர்‌ மேலும்‌ மிக 
இனிமையாகச்‌ செய்யுள்‌ இயற்றும்‌ ஆற்றல்‌ பெற்றா. 


இளமை முதலே அவர்‌ தெய்வம்‌ கொள்கையோடு 
சிறந்த ஒழுக்கமும்‌ உடையவராக விளங்கினா; சமய 
நூல்களையெல்லாம்‌ செவ்வனே கற்றுத்‌ தோரந்தார்‌. 
கோயில்‌ வழிபாட்டின்‌ பொருட்டு அவர்‌ தலயாத்திரை 

















தகை ஆராய்ச்சி 2ம்‌ 


அதில்‌ சிறிதும்‌ அஞ்சாது ஒரு சிறு கூட்டம்‌ 
முன்னேறிச்‌ சென்றது. நிலமட்டத்திலிருந்து 2000 
அடி கீழே செங்குத்தாக அதில்‌ இறங்கிப்‌ பிறகு வளைந்து 
வளைந்து .செல்லும்‌ அதன்‌ போக்கில்‌ அக்‌ கூட்டம்‌ 
சென்றது. அதில்‌ மறைந்து கிடைக்கும்‌ இயற்கையின்‌ 
இரககசியங்களையறிய வேண்டுமென்னும்‌ அவாவுடன்‌ 
உறுதிகொண்டு, உலையா உள்ளத்துடன்‌, உயிரைத்‌ 
துரும்பாக மதித்து அக்கூட்டம்‌ சென்றது. 


திடீர்‌ திடீர்‌ என்று எதிர்பாராமல்‌ அங்கே விபத்து 
கள்‌ நேரிடுகின்றன. அவற்றை விலக்கவோ வருமுன்னர்‌ 
காக்கவோ சிறிதும்‌ இயலவில்லை. அவ்விருண்ட குகை 
யில்‌ சாதாரண விளக்கொளி உதவுவதில்லை. ஏனெனின்‌ 
அதனால்‌ புகை சூழ்ந்துகொண்டு மூச்சுத்‌ திணறும்‌, 
அன்றியும்‌ அங்குள்ள நச்சுப்‌ புகைள்‌ திடீரென்று தீப்‌. 
பற்றி வெடித்துப்‌ பாறைகளைச்‌ சிதறும்‌; அல்லது குகை 
யின்‌ பக்கங்கள்‌ இடிந்து விழும்‌. எனவே மின்சாரவிளக்கு 
களையும்‌ அவற்றை எரிப்பதற்குரிய மின்கலங்களையும்‌ 
முன்ஜாக்கிரதையாக அவர்கள்‌ எடுத்துச்‌ சென்றார்கள்‌. 
மின்சார விளக்குகளின்‌ ஓளியில்‌ கூடத்‌ திடீரென்றுவரும்‌ 
வெள்ளங்களை எங்கிருந்து எப்படி வருகின்றன என்று 
அறியக்கூடவில்லை. அப்படி வருகின்ற பெருவெள்ளத்‌ 


தில்‌ சிலர்‌ அடித்துக்கொண்டு போவதைத்‌ தடுக்கவும்‌ 


முடியவில்லை. சிலர்‌ அக்குகையில்‌ இறந்துபட்ட உயிர்‌ 
களின்‌ அழிபொருள் களும்‌ மண்ணும்கலந்துநச்சுக்காற்று 
கள்‌ நிறைந்த பள்ளங்களில்‌ தவறி விழுந்து விட்டனர்‌; 
உடனே அவர்கள்‌ போன இடம்‌ தெரியாமல்‌ மறைந்து 
விட்டனர்‌. அவர்களை மற்றவர்கள்‌ மீட்கவும்‌ முடியாது 











] 


ட 


ரிட்‌” 
௨௨ ர்‌ 










































































ர்‌ கா்‌ 
ழூ 






































ரர சா ரா ரா. 
100/1 எஞ்ச. 





ர) 


சிரச. 





















































வெள்ளீயம்‌ : . எங்கள்‌ தங்க ராஜாவே ! தாங்கள்‌ 
ஓத்துப்‌ போவதே நல்லது என்று எனக்கும்‌ தோன்று 
கிறது. தயவு செய்து இரும்பைச்‌ சிறையிலிருந்து 
விடுவித்துச்‌ சமாதானம்‌ செய்து கொள்ளுங்கள்‌. இல்லா 
விட்டால்‌ நமக்கு ஆபத்துத் கான்‌. 


தங்கம்‌: சரி, அமைச்சரே! அப்படியே செய்து 
விடுவோம்‌. அவரவர்‌ தத்தம்‌ கடமைகளைச்‌ செய்வதில்‌ 
நமக்கென்ன தடை? நாம்தான்‌ பிறருடன்‌ கலந்து 
வாழ்வதில்‌ என்ன குறைவு? அவ்வாறே இணி வாழ்க்கை 
நடத்துவோம்‌. சபை கலையட்டும்‌. 


(திரை விழுகிறது] 


கேள்விகள்‌ 


1. தங்கத்திற்கு நேர்ந்த குறை என்ன? 

2. எவர்சில்வர்‌ என்பது.என்ன 7 

3. செம்பு உயர்‌ நத உலோகங்களுடன்‌ ஏன்‌ சேர்க்கப்படு 
இற.து7 

4. பித்தளை, வெண்கலம்‌ என்பவை என்ன உலோகங்களால்‌ 
ஆனவை 7 

5. இரும்பு மற்ற உலோகங்களுடன்‌ சேர்த்து எப்படிப்‌ 
பயன்படுகிறது? 

6, இரும்பை எப்‌.படி உலோகங்களுடன்‌ அரசன்‌ என்று 
கூறலாம்‌? ப 

ர அ. கவ எ வெவ்விகள்‌ ல. யயன்படு 











ச 


மனோன்மணீயம்‌ 91 


சீவகன்‌ சுத்த வீரன்‌; போர்‌ முகத்தில்‌ புறங்‌ 
கொடாத பெரியோன்‌. ஆகவே, அவன்‌ எதிர்‌ பாராமல்‌ 
உண்டாகிய போருக்கு அஞ்சாது, எதிரியைத்‌ தடுத்து 
வெல்வதற்கு வேண்டிய செயல்களை உடனே மேற்‌ 
கொண்டான்‌. அவன்‌ தன்‌ நாட்டு மக்களுக்கு மன உறு 
தியும்‌ ஊக்கமும்‌ உண்டாக்குமாறு அறிவும்‌ வீரமும்‌ 
செறிந்த ஓர்‌ அரிய சொற்பொழிவை ஆற்றினான்‌. 
அதைக்கேட்ட மக்கள்‌ ஆயிரக்‌ கணக்கில்‌ போருக்குச்‌ 
சித்தமாக எழுந்தனர்‌. 


குடிலன்‌ அந்நிலையிலும்‌ சிறிதும்‌ மானமும்‌ நாட்டுப்‌ 
பற்றும்‌ அரச விசுவாசமும்‌ இன்றித்‌ தன்‌ சதித்‌ திட்‌. 
டத்தை நிறைவேற்றுவதிலேயே கண்ணும்‌ கருத்துமாய்‌ 
இருந்தான்‌ இழ? ஆகவே, அவன்‌ அரசனிடம்‌ படை ௮ணி 
வகுப்புப்‌ பொறுப்பைப்‌ பெற்று, எதிரியின்‌ முன்னால்‌ 
அப்படை தோற்றோடுமாறு செய்யச்‌ சூழ்ச்சி செய்தான்‌; 
அரசனையும்‌ தேர்ந்த வீரர்களையும்‌ ஒரு புறமாக ஒதுக்கி 
வைத்துவிட்டுத்‌ தானும்‌ கன்‌ மகன்‌ பலதேவனும்‌ 
படையில்‌ முக்கியமான இடங்களில்‌ நின்று போர்‌ புரியப்‌ 
போவதாக அறிவித்தான்‌. இந்த நிலையில்‌ கூட அரச 
னுக்குக்‌ குடிலனது வஞ்சக எண்ணம்‌ புலப்படவில்லை. 
அவளை உண்மையானவன்‌ என்றே அரசன்‌ நம்பி 
விட்டான்‌. 

புருடோத்தமன்‌ பெரும்படையுடன்‌ . திருநெல்‌ 
வேலிக்‌ கோட்டை மீது படையெடுத்து வந்துவிட்டான்‌. 
உடனே போர்‌ தொடங்கியது முதல்‌ நாள்‌, போர்‌ நடை 
பெற்றுக்கொண்டிருக்கும்‌ போது, குடிலன்‌ சொற்படி 
பலதேவன்‌, படையில்‌ பெருங்குழப்பத்தை (விளைவித்துப்‌ 
படை தோற்றோடும்படி செய்துவிட்டான்‌. 
ஆ--கா--7 














நமது தலைவர்‌ காமராஜா 91 


களுக்கு நமது காமராஜர்‌. தவறாது . செல்வது மட்டு 
மன்றிக்‌ கூட்டங்களைக்‌ கூட்டியும்‌ அவற்றிற்கான ஏற்பாடு 
களைச்‌ செய்தும்‌ பொதுத்‌ தொண்டு புரிந்து வந்தார்‌, 
அக்காலத்தில்‌ நம்மை ஆண்டு வந்த அந்நிய அரசாங்‌ 
கம்‌ பொதுத்‌ தொண்டில்‌ ஈடுபடுபவர்களை அரசாங்கத்‌ 
தின்‌ எதிரிகள்‌ என்று எண்ணி அவர்களைத்‌ தண்டித்து 
வந்தது. எனினும்‌ நம்‌ காமராஜர்‌ அதற்கு அஞ்சாமல்‌ 
தம்‌ தொண்டுகளை ஆற்றி வந்தார்‌. அவர்‌ பொதுத்‌ 
தொண்டினை இடைவிடாமலும்‌, இடையூறின்றியும்‌ 
செய்ய விரும்பியதால்‌, திருமணம்‌ செய்துகொள்ளவும்‌ 
மறுத்து, இன்றளவும்‌ குடும்ப வாழ்க்கையைத்‌ துறந்து 
வாழ்ந்து வருகிறார்‌. இதிலிருந்து அவரது நாட்டுப்‌ 
பற்று எத்துணை உறுதியும்‌ உயரவும்‌ உடையது என்று 
நாம்‌ அறியலாம்‌. ௪ 


காமராஜர்‌ வாணிகத்தின்‌ பொருட்டுப்‌ போடி நாயக்‌ 
கனூர்‌, திருவனந்தபுரம்‌ ஆகிய இடங்களில்‌ சிறிது. 
காலம்‌ தங்கியிருந்த போதும்‌ இவ்வாறே பொதுத்‌ 
தொண்டில்‌ தம்‌ காலத்தைக்‌ கழித்து வந்தார்‌. இவற்றுல்‌. 
அவருக்குத்‌ தேசீய இயக்கத்தை நடத்தும்‌ திறமையும்‌ 
நிறுவன அமைப்புத்‌ திறனும்‌ இளமையிலேயே உண்‌ 
டாயின. 


இதற்கிடையில்‌ நம்‌ நாட்டில்‌ தேசீய. இயக்கம்‌ வலு. 
வடைந்து கொண்டு வந்தது. 1920 ஆம்‌ ஆண்டில்‌ 
மகாத்மா காந்தி அவர்கள்‌ உப்புச்‌ சத்தியாக்கிரகம்‌ 
என்ற அறப்போரை நடத்தினார்‌. மக்கள்‌ அரசாங்கத்‌ 
தின்‌ அனுமதியின்றிக்‌ கடல்‌ நீரிலிருந்து உப்பு விளை 
வித்துக்‌ கொள்ளலாம்‌ என்பது அப்போராட்டத்தின்‌ 
குறிக்கோள்‌. அதற்கு அரசாங்கம்‌ தடையாம்‌ இருந்தது, 


96 மாஸாவர்‌ செந்தமிழ்‌-வாசகம்‌ 


அகவே, மக்களுக்கும்‌ அரசாங்கத்திற்கும்‌ போராட்டம்‌ 
தொடங்கியது. மகாத்மா காந்தி அவர்கள்‌ அப்போராட்‌ 
டத்தை இந்தியா முழுவதிலும்‌ தலைமை தாங்கி நடத்தி 
னா. அப்போது நமது காமராஜர்‌ அப்போராட்டத்தில்‌ 
கலந்துகொண்டதால்‌ அரசாங்கம்‌ அவருக்கு இரண்‌ 
டாண்டுகள்‌. சிறைத்தண்டனையளித்தது. ஆனால்‌ 
ஓராண்டு சிறையிலிருந்த பின்‌ அவர்‌ விடுவிக்கப்பட்டார்‌.. 


1951இல்‌ மதுரையில்‌ சத்தியமூர்த்தி தலைமையில்‌ 
ஒரு பெரிய தேசீய மாநாடு கூடிற்று. அக்கூட்டத்திற்குக்‌ 
காமராஜர்‌ மிகப்‌ பெரிய அளவில்‌ ஏற்பாடுகளைச்‌ செய்து 
அதை வெற்றியுடன்‌ நடத்தினார்‌. அவ்வாண்டு தமிழ்‌ 
நாடு காங்கிரஸ்‌, அகில இந்திய காங்கிரஸ்‌ குழு ஆகிய 
வற்றின்‌ உறுப்பினராகத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டார்‌. இது 
முதன்‌ முறையாக அவர்‌ பெற்ற பெருமைக்குரிய பொறுப்‌ 
பாகும்‌. பிறகு 1986இல்‌ சத்தியமூர்த்தி தமிழ்நாடு 
காங்கிரஸ்‌ தலைவராய்‌ வந்த போது காமராஜரை அவர்‌ 
செயலாளராக நியமித்தார்‌. இப்பொறுப்பும்‌ மிகப்‌ 
பெருமை வாய்ந்தது. அதைக்‌ காமராஜர்‌ மிகத்‌ திறம்‌ 
படத்‌ தாங்கி நடத்தினார்‌. அடுத்த ஆண்டு நம்‌ நாடு 
முழுவதிலும்‌ நடந்த சட்டசபைத்‌ தேர்தல்களில்‌, 
காமராஜர்‌ விருதுநகரிலிருந்து எதிரியின்றி ஒரு மன 
தாகத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டார்‌. இது அவருக்கு ஓரு 
தனிப்பெருஞ்‌ சிறப்பன்றோ ? 


1940ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ்‌ தலைவர்‌ 
தேர்தலில்‌ காமராஜர்‌ வெற்றிபெற்று அதன்‌ தலைவரா 
ர்‌. காங்கிரஸ்‌ இயக்கத்தில்‌ அவர்‌ பெற்ற மிகப்பெரிய 
இடம்‌ இது. அதன்‌ பிறகு அவர்‌ தொடர்ச்சியாகப்‌ பல 
ஆண்டுகள்‌ இப்பொறுப்பைத்‌ தாங்கியிருக்கிறார்‌. 


ள்‌ 


ந்மது தலைவா காமராஜா 99. 


... காமராஜர்‌ காங்கிரஸ்‌ நிறுவன வேலைகளில்‌ அதிக 
அநுபவமும்‌ திறமையும்‌ உடையவர்‌. மிகச்‌ சாதுரிய 
மாகவும்‌ உறுதியாகவும்‌ நின்று அவர்‌ செயலாற்றுவார்‌. 
அவரைப்‌ போல்‌ காங்கிரஸ்‌ நிறுவன வேலைகளின்‌ முழு 
இரகசியங்களையும்‌ அறிந்தவர்‌ எவருமில்லையென்றே 
கூறலாம்‌. அவர்‌ அவ்வேலையை முழு நேர வேலையாகவே 
செய்வார்‌: குடும்ப வேலைகளையும்‌ வருவாய்க்குரிய 
தொழில்களையும்‌ பெரிதாக மதியாது காங்கிரஸ்‌ பணி 
களையே தம்‌ சொந்த வேலையாகக்‌ கருதிச்‌ செய்வார்‌. 


1941இல்‌ அவர்‌ மீண்டும்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தை 
எதிர்த்து அறப்போரில்‌ ஈடுபட்டுச்‌ சிறையில்‌ இருந்த 
போது விருதுநகர்‌ நகராண்மைக்‌ கழகத்தார்‌ ஓருமன 
தாக அவரை நகராண்மைக்‌ கழகத்‌ தலைவராகத்‌ தேோரநீ 
தெடுத்தார்கள்‌. அடுத்த ஆண்டு அவர்‌ சிறையிலிருந்து 
வந்ததும்‌ ஒருநாள்‌ மட்டும்‌ அப்பதவியைத்‌ தாங்கிப்‌ 
பிறகு விலகிவிட்டார்‌. இதனால்‌ அவருக்குக்‌ காங்கிரஸ்‌ 
ஊளழியம்‌ தவிர மற்றப்‌ பெருமை தரும்‌ பதவிகளில்‌ 
விருப்பமில்லை என்பதை அறியலாம்‌. 


அடுத்த ஆண்டு நடந்த “ஆகஸ்டு புரட்சி” என்‌ 
னும்‌ இயக்கத்தில்‌ சேர்ந்து காமராஜர்‌ மீண்டும்‌ -மூன்று: 
ஆண்டுகள்‌ சிறை சென்றார்‌. 1941இல்‌ அவா சென்னச்‌: 
சட்டசபை உறுப்பினர்களின்‌ சார்பாக டில்லியில்‌ உள்ள 
அரசியல்‌ நிர்ணய சபைக்குத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டார்‌. 
இதனால்‌ அவருக்கு நம்‌ நாட்டின்‌ : அரசியலமைப்பை 


உருவாக்கும்‌ அரிய வாய்ப்பும்‌ கிடைத்தது. - ..--: 





நமது தலைவர்‌ காமராஜர்‌ : ப 701 


பேசுவதில்‌ அவருக்கு நம்பிக்கையில்லை ! செயலாற்று 
வதில்தான்‌ முழு நம்பிக்கை உண்டு. ஆகவே, அல்லும்‌ 
பகலும்‌ செயலாற்றுவதிலேயே அவர்‌ முனைந்து நிற்பார்‌. 
அவர்‌ ஜன்றிரண்டு சொற்கள்‌ சொன்னாலும்‌ அவை 
களுக்கு அதிக மதிப்புண்டு. பெரிய கூட்டங்களைக்‌ கூடச்‌ 
சில சொற்களால்‌ அவர்‌ தம்‌ பக்கம்‌ திருப்பிவிடுவார்‌. 


காமராஜருக்கு நாட்டிலுள்ள மக்களின்‌ தொடர்பும்‌ 
ஆதரவும்‌ அதிகம்‌. அவர்‌ ஏழைகளின்‌ நண்பர்‌. இயல்‌ 
பாகவே அவர்‌ செல்வருடன்‌ சேர விரும்புவதில்லை. அவர்‌ 
அமைதியும்‌ ஆழமும்‌ உடையவா; சினம்‌ என்பது சிறிதும்‌ 
இல்லாதவர்‌ எதிர்ப்புகளை வெல்வதிலும்‌ இணையற்றவர்‌;. 
மக்களின்‌ மன நிலையை மிக எளிதில்‌ உணாந்துகொள் 
ளக்கூடிய கூர்த்த மதியுடையவர்‌; அவசரப்பட்டு எக்காரி 
யத்தையும்‌ செய்யமாட்டார்‌. எல்லா மக்களும்‌ மதித்துப்‌ 
போற்றும்‌ வண்ணம்‌ அவர்‌ எக்காரியங்களையும்‌ மதித்துப்‌ 
போற்றும்‌ வண்ணம்‌ அவர்‌ எக்காரியங்களையும்‌ செய்து 
வருகிறார்‌. ஓயாத உழைப்பு, தன்னலமற்ற தொண்டு, 
நடுவு நிலைமை, நாட்டுப்பற்று, மன உறுதி, மக்களின்‌. 
நன்மதிப்பைப்‌ பெற வேண்டுமென்னும்‌ 






1. காமராஜருக்கு எவ்வாறு பெந்து அறிவும்‌ நாட்டுப்‌ 
. பற்றும்‌ உண்டாயின? ்‌ ஸ்‌ 
2. அவர்‌ இளமையில்‌ ஆற்றிய பொதுக்‌ 

3. காங்கரஸ்‌ அமைப்பில்‌ ௮வர்‌ எப்‌ 
முதலாகப்‌ பொறுட்பைப்‌ பெற்றா£7 அப்பொறுப்பு யாது? 
1 
5 கரு 


க 0 
ரூ 2 டப 








15, வனவிலங்குகள்‌--யானை. 


நம்‌ நாட்டில்‌ இமய மலையின்‌ தென்கீழ்ப்பகுதிகளா 
கிய வங்காளம்‌, அஸ்ஸாம்‌ மேற்குத்தொடர்ச்சி மலைப்‌ 
பகுதிகளாகிய மைசூர்‌, திருவாங்கூர்‌ முதலிய இடங்களில்‌ 
பல அடர்ந்த காடுகள்‌ இருக்கின்றன. இக்காடுகளில்‌ 
புலி, சிங்கம்‌, சிறுத்தை, கரடி, யானை, காண்டாமிருகம்‌ 
முதலிய கொடிய வனவிலங்குகள்‌ பல வாழ்கின்றன. 
இவற்றுள்‌ யானையைப்‌. பற்றி இப்பாடத்தில்‌ சிறிது 
தெரிந்துகொள்வோம்‌. 


யானைகளில்‌ பல வகை உண்டு. அவற்றை முத 
லில்‌ ஆசியா யானைகள்‌, ஆப்பிரிக்கா யானைகள்‌ என்று 
இரு பிரிவுகளாகப்‌ பிரிக்கலாம்‌. ஆசியா யானைகள்‌ 
சுமார்‌ பத்தரை அடி உயரத்திற்குமேல்‌ வளர்வதில்லை. 
அவற்றின்‌ மத்தகம்‌ இரு பிரிவுகளாக இரண்டு பெரிய 
கும்பங்களை அடுத்தடுத்துக்‌ கவிழ்த்து வைத்தது போல 
இருக்கும்‌. காதுகள்‌ பெரிய முறங்கள்‌ போலவும்‌ 
விளிம்புகள்‌ சதுரமாகவும்‌, கழுத்துப்‌ பக்கமாக சாய்ந்தும்‌ 
இருக்கும்‌. அவை சுமார்‌ 16 அடி நீளமும்‌ 9 டன்‌ எடையும்‌ 
உள்ளவை. சுமார்‌ 9 அடி நீளமுள்ள கொம்புகள்‌ இவற்‌ 
றிற்கு உண்டு- ஆப்பிரிக்கா யானைகள்‌ சுமார்‌ பன்னிரண்‌ 
டடி உயரம்வரை வளர்ந்திருக்கும்‌. தட்டையான 
மத்தகத்தையும்‌ மிகப்பெரிய வட்டமான விளிம்புகளை 
யுடைய காதுகளையும்‌ உடையவை அதை, 
காதுகள்‌ கழுத்தின்‌ பக்கமாக அன்றிமுகத்தின்‌ 
பக்கமாக மடங்கியிருக்கும்‌. . சில ஆப்பிரிக்கா யானை 





வன விலங்குகள்‌ --யாளை 105 


அவை மிக ஒழுங்காக அணிவகுத்துச்‌ செல்லும்‌; தனியே 
செல்லாமல்‌ எப்பொழுதும்‌ பல சேர்ந்து ஓரு வரிசையாக 
வோ கூட்டமாகவோ செல்லும்‌. அப்போது குட்டிகளை 
யும்‌ பெண்‌ யானைகளையும்‌ ஆண்‌ யானைகள்‌ பாதுகாத்துச்‌ 
சூழ்ந்து செல்லும்‌. அவை இரவில்‌ கூட்டமாக நீர்‌ நிலை 
களில்‌ தண்ணீர்‌ பருகவும்‌ குளிக்கவும்‌ வரும்‌. அப்போது 
சுற்றிலும்‌ எங்கேனும்‌ தம்மைக்‌ கொல்ல எதிரிகள்‌ 
(மக்கள்‌, புலி, சிங்கம்‌ முதலிய கொடிய விலங்குகள்‌) 
மறைந்திருக்கக்‌ கூடுமோ என்றறிய முதலில்‌ ஒரு யானை 
மட்டும்‌ தனியே முன்னால்‌ செல்லும்‌. மற்றவை பின்னே 
கூட்டமாகச்‌ சிறிது தூரத்தில்‌ இருக்கும்‌. முன்னே 
சென்ற யான, பகைவரை மோப்பத்தால்‌ அறியத்‌ 
தன்‌ துதிக்கையைச்‌ சுழற்றிக்கொண்டே உற்று நோக்கிய 
வண்ணம்‌ சென்று நீர்‌ நிலையை அடைந்ததும்‌, எதிரிகள்‌ 
ஒருவரும்‌ இல்லை என்பதை அறிவிக்க ஓரு விதமாகப்‌ 
பிளறி ஓசை செய்யும்‌. அவ்வோசையைக்‌ கூட்டத்தில்‌ 
உள்ள மற்ற யாகாகள்‌ கேட்டவுடனே தாம்‌ வருவதை 
அறிவிக்கப்‌ பதிலுக்கு மற்றொரு ஓசை செய்து, அவ்விட 
மிருந்து நீங்கி மெதுவாகச்‌ சுற்றிலும்‌ பார்த்துக்கொண் 
டே நீர்‌ நிலையை அடையும்‌. பிறகு அவை நெடுநேரம்‌, 
நீரில்‌ இறங்கி விளையாடி, வேண்டிய மட்டும்‌ நீர்‌ பருகி 
விட்டுப்‌ பிறகு வெளியே செல்லும்‌. 


காட்டில்‌ இயற்கையாக வாழும்‌ யானைகள்‌ எதிரி 
களைக்‌ கண்டவுடன்‌ மிகவும்‌ சினங்கொண்டு தாக்கத்‌ 
தொடங்கும்‌. தன்‌ எதிரிகளை யான தன்‌ துதிக்கையால்‌ 
சாடியும்‌ இருகப்‌ பற்றித்‌ தூக்கி நிலத்தில்‌ அறைந்தும்‌, 
ஆறடிச்‌ ஈற்று வட்டமுள்ள தன து பெரிய தூண்‌ 
போன்ற கால்களால்‌. எற்றியும்‌ மிதித்தும்‌ கொன்று 


106 மாணவர்‌ செ ந்தமிழ்‌ வாசகம்‌ 


விடும்‌. புலி, சிங்கம்‌ முதலிய கொடிய விலங்குகள்‌ அதன்‌ 


கொம்புகளுக்கும்‌ துதிக்கைக்கும்‌ அஞ்சி, முன்புறமாக 
அன்‌ றிப்‌ பின்‌ புறமாக அதன்மேல்‌ பாய்ந்து, மத்தகத்தின்‌ 
மீது ஓங்கி அறைந்து, மூளையில்‌ அதிர்ச்சியை உண்டாக்‌ 
கிக்‌ கீழே வீழ்த்திப்‌ பிறகு கொன்று தின்னும்‌. காடுகளில்‌ 
மீது வன்மம்‌ கொண்டு பழி தீர்க்கத்‌ தருணம்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கும்‌. அவர்களைக்‌ கண்டவுடன்‌ ௮ைவ 
புதாகள்‌, மரங்கள்‌ ' ஆகியவற்றின்‌ பின்னால்‌ மறைந்‌ 
திருந்து ஓசைப்படாமல்‌ திடீரென்று ஓடிவந்து சாடும்‌; 
அவர்கள்‌ அமைந்திருக்கும்‌ தோட்டங்கள்‌, வீடுகள்‌ 
முதலியவற்றை அழித்துத்‌ தரைமட்டமாக்கிவிடும்‌. 
மக்களால்‌ பழக்கப்பட்ட யானைகள்கூடச்‌ சில சமயங்‌ 
களில்‌ தமக்குத்‌ தீங்கிழைத்தவர்‌ மீது கட்டுக்கடங்காத 
கோபத்துடன்‌ பாய்ந்து கொன்றுவிடும்‌. ஆப்பிரிக்காவில்‌ 
உள்ள யாணகள்‌ சில சமயங்களில்‌ ரயில்‌ வண்டிகளைத்‌ 
தாக்கிக்‌ கீழே தள்ளிவிடுகின்றன. ஆகையால்‌, அவற்‌ 
றைக கண்டவுடன்‌ சுட்டும்‌ கொன்றுவிடுவார்கள்‌. 


ஒரு முறை ஓரு யாணயானது தன்னை வேட்டை 
யாட வந்த சில மக்களைத்‌ துரத்திச்‌ சென்றது. அவர்‌ 
பிறகு அஞ்சி ஓடி ஒரு மரத்தின்‌ மீது ஏறிக்கொண்டனர்‌. 
பிறகு அது, அம்மரத்தைத்‌ தன்‌ துதிக்கையால்‌ பற்றிச்‌ 
சாய்க்க முயன்றது. முடியாது போகவே, அருகில்‌ 
கிடந்த சில பெரிய மரத்‌ துண்டுகளை ஐன்றின்‌ மீது 
ஒன்றாக மேடைபோல்‌ அடுக்கி அதன்மேல்‌ ஏறி அவர்‌ 
களைப்‌ பிடிக்க முயன்றது. அதற்குள்ளாக அம்மனிதர்‌ 
கன்‌ துப்பாக்கியால்‌ அதைச்‌ சட்டு வீழ்த்திவிட்டார்கள்‌ 


க்‌... 












































8 4 



































